தமிழ்நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 2. 40 காசு . 


நாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


கம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெ 


வெல்லும் 


எண் 41 ] 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 14 , 2015 
புரட்டாசி 27 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 140(1) - ன் கீழான அறிவிக்கைகள் . 


கே . பி . ஸ்பெஷல் 29 , பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டகசாலை , லிட் ., 

காஞ்சிபுரம் . 

(ந .க .எண் 2972/2013/கலைத்தல் ) 
கே .பி . ஸ்பெஷல் 29 , பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டகசாலை லிட் , 1983ம் ஆண்டு தமிழ்நாடு 
கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் பிரிவு 140(1)- ன் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் வட்டம் கே .பி . ஸ்பெஷல் 29 , பச்சையப்பன் ஆடவர் 
கல்லூரி மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டகசாலை லிட் , பதிவு எண் ரத்து செய்யப்பட்டு அதன் அலுவல்கள் இறுதியாக முடிவு 
கட்டப்படுகிறது . 

இவ்வறிப்பு 06 - 08 - 2015 அன்று நடைமுறைக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் , 
2015 ஆகஸ்ட் 6 . 


ஜி . மனோகரன் , 
கூட்டுறவுச் சங்கங்களின் 

துணைப் பதிவாளர் , 
( முழு கூடுதல் பொறுப்பு) . 


1983ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன்கீழ் திருவண்ணாமலை மண்டல இணை 
இயக்குநர் கால்நடை பராமரிப்பு துறை அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் 
பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 

(ந . க . எண் 1582 / ஆ /2008 ) 
உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்பு துறை கலைப்பு அலுவலர் திருவண்ணாமலை கோட்டத்தின் முன்மொழிவு 
ந .க . 606/ இ /2011 , நாள் 11 - 08 - 2015 - ன்படி ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு நடவடிக்கை இறுதி முடிவு 
கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப்பிரிவு 140(1)- ன் கீழ் 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் நாள் இரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 
வரிசை சங்கப்பதிவு எண் ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் பெயர் . 
எண் 

( 3 ) 
AHDNA - 01 

நாரியமங்கலம் 
AHDNA -20 

புதுப்பாளையம் 


(2 ) 


DTP - VI -1 (T- Sup .)( 41) - 1 


[ 1 ] 


வரிசை சங்கப்பதிவு எண் ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் பெயர் . 
எண் 

(2 ) 


( 3 ) 


AHDNA -22 


ஆதமங்கலம் 


AHDNA - 46 


AHDNA - 49 
AHDNA -62 
AHDNA-75 
AHDNA -77 
AHDNA-81 
AHDNA-85 
AHDNA -86 
AHDNA-87 
AHDNA -92 
AHDNA - 101 


தச்சர்ம்பாடி 
அந்தோணியார்புரம் 
ஆர்பாக்கம் 
சாத்தனூர் 
கீழ்பட்டு 
ஜமுனாமரத்தூர் 
வேட்டவலம் 
இராதாபுரம் 
சின்ன காங்கேயனூர் 
மட்டபிறையூர் 
எறையூர் 
மொடையூர் 
மன்சூராபாத் 
ஆர் . குன்னத்தூர் 
சந்தவாசல் 


AHDNA - 107 


AHDNA- 119 
AHDNA- 121 
AHDNA - 122 
AHDNA - 126 


பாடகம் 


AHDNA - 133 


AHDNA - 144 


AHDNA- 145 
AHDNA -147 
AHDNA - 150 
AHDNA- 151 
AHDNA - 154 
AHDNA - 156 
AHDNA - 161 
AHDNA - 162 
AHDNA - 163 
AHDNA - 167 
AHDNA-172 
AHDNA- 173 
AHDNA- 187 
AHDNA -212 
AHDNA -213 


கருமாரபட்டி 
மேல்பள்ளிபட்டு 
களம்பூர் 
தென்முடியனூர் 
மேல்வில்வராயநல்லூர் 
தோக்கவாடி 
பீமாரபட்டி 
தரடாபட்டு 
மோத்தகல் 
ரெட்டியார்பாளையம் 
பெருமணம் 
இளங்குன்னி 
பெரியகோளாபாடி 
தாழையூத்து 
வாழியூர் 
புலிவானந்தல் 
மெய்யூர் 


இந்த ஆணை 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 ஆம் தேதி அன்று நடைமுறைக்கு வருகின்றது . 


(ந . க . எண் 


1582 / ஆ / 2008 .) 


உதவி இயக்குநர் கால்நடை பராமரிப்பு துறை கலைப்பு அலுவலர் ஆரணி கோட்டத்தின் முன்மொழிவு ந .க . 20/இ / 2010 , நாள் 
04 - 08 - 2015ன்படி ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்கள் கலைப்பு நடவடிக்கை இறுதி முடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு 
ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன் கீழ் 
2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ம் நாள் இரத்து செய்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது . 
வரிசை சங்கப்பதிவு எண் ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் பெயர் . 
எண் 

( 2 ) 
AHDNA- 15 

செங்கம்பூண்டி 
AHDNA- 16 

காமக்கூர்பாளையம் 


AHDNA - 18 


வடவணக்கம்பாடி 


AHDNA - 19 


கொடியாலம் 


AHDNA- 24 


AHDNA-25 


AHDNA-29 


AHDNA - 30 


AHDNA- 33 
AHDNA -35 


மாம்பட்டு 
கீழ்கொடுங்காலூர் 
கீழ்வில்லிவலம் 
கெங்கம்பூண்டி 
சத்தியவிஜய நகரம் 
வடமணப்பாக்கம் 
கொருக்காத்தூர் 
வீரம்பாக்கம் புதூர் அறிஞர் அண்ணா 
ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் 


AHDNA -41 


AHDNA -42 


AHDNA -43 


AHDNA -44 


தேவிகாபுரம் 
பாளைய ஏகாம்பர நல்லூர் 
மேல்சீசமங்கலம் 


AHDNA -45 


AHDNA- 61 


கிளியாத்தூர் 


AHDNA -63 


அனப்பத்தூர் 
சேவூர் 


AHDNA -68 


AHDNA -69 


கொழப்பலூர் 


AHDNA - 70 


அரசூர் 


இருங்கல் 


முள்ளண்டிரம் 


ஆணைபோகி 


AHDNA-72 
AHDNA -73 
AHDNA- 74 
AHDNA -79 
AHDNA-92 
AHDNA-99 


மகாதேவிமங்கலம் 


ஒகையூர் 
சுண்ணாம்புமேடு 
வெங்கோடு 


AHDNA- 109 


AHDNA - 113 


ஆவணியாபுரம் 


AHDNA - 118 


நெடுங்குணம் 
கோணாமங்கலம் 


AHDNA -123 


வரிசை சங்கப்பதிவு எண் ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் பெயர் . 
எண் 

( 2 ) 


AHDNA- 124 
AHDNA - 125 
AHDNA -126 
AHDNA - 127 
AHDNA - 131 
AHDNA - 137 


AHDNA- 166 


AHDNA- 169 


AHDNA - 170 


AHDNA - 171 
AHDNA- 173 


வேப்பம்பட்டு 
அருகாவூர் 
எச்சூர் 
நெடுங்கல் 
அத்திப்பாக்கம் 
கோணையூர் 
இராந்தம் 
நாவல் 
அம்மனம்பாக்கம் 
வண்ணாங்குளம் 
மருதாடு 
கெங்கராம்பட்டு 
தென்னாங்கூர் ஆதிதிராவிடர் 
ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் 
புளியரம்பாக்கம் 
தாழம்பள்ளம் 
மூஞ்சூர்பட்டு 
மெய்யூர் 
அரியப்பாடி 


AHDNA - 176 


AHDNA-178 


AHDNA - 179 
AHDNA - 180 
AHDNA -181 
AHDNA - 186 
AHDNA-188 
AHDNA -214 


ஆக்கூர் 


AHDNA -221 


எம் . கோட்டுப்பாக்கம் 


இந்த ஆணை 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20 ஆம் தேதி அன்று நடைமுறைக்கு வருகின்றது . 


திருவண்ணாமலை , 
2015 ஆகஸ்ட் 20 . 


எஸ் . கந்தசாமி , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத்துறை . 


1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1) - ன் கீழ் வேலூர் மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத்துறை அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த சில ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் பதிவினை 
இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 5874/ ஆ2/2011.) 


உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை கலைப்பு அலுவலர் , இராணிப்பேட்டை கோட்டத்தின் 
முன்மொழிவு ந .க . எண் 2730/ ஈ /2010 , நாள் 26 - 08 - 2015 - ன்படி பின்வரும் ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு 
நடவடிக்கையை இறுதிமுடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983ஆம் 
ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன் கீழ் 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் நாள் அன்று இரத்து 
செய்து ஆணைப்பிறப்பிக்கப்படுகிறது . 


வரிசை சங்கப்பதிவு எண் ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் பெயர் . 
எண் 

( 3) 


(2 ) 


AHDNA- 47 


AHDNA -110 


AHDNA -111 


AHDNA -116 
AHDNA - 125 
AHDNA - 136 
AHDNA- 139 
AHDNA-142 
AHDNA - 145 
AHDNA-157 


காவனூர் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
கிளாம்பாடி , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
போளிப்பாக்கம் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
புளியமங்கலம் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
மாங்குப்பம் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
ஆலப்பாக்கம் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
செட்டித்தாங்கல் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
வாங்கூர் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
கலவை , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
பின்னவரம் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


இந்த ஆணை 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 28 ஆம் தேதியன்று நடைமுறைக்கு வருகிறது . 


(ந .க .எண் 5874/ ஆ 2/2011 ) 


உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத்துறை கலைப்பு அலுவலர் திருப்பத்தூர் , கோட்டத்தில் அறிக்கை 
ந . க . எண் 2232 /2 /2009 , நாள் 27 - 08 - 2015 - ன்படி பின்வரும் ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு நடவடிக்கையை 
இறுதிமுடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப்பிரிவு 140(1)- ன் கீழ் 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 28ம் நாள் இரத்து செய்து அன்று ஆணைப்பிறப்பிக்கப்படுகிறது . 


வரிசை சங்கப்பதிவு எண் . ஆடுவளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தின் பெயர் . 
எண் . 


E 


- 


AHDNA - 32 


AHDNA-40 
AHDNA-56 
AHDNA - 97 
AHDNA -104 
AHDNA - 121 
AHDNA - 149 


ம்ம் 


தெக்குப்பட்டு , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
கீழாலத்தூர் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
எஸ் . பள்ளிப்பட்டு , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
பாலூர் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
சந்திரபுரம் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
செர்லப்பள்ளி , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
வடுகந்தாங்கல் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
மல்லகுண்டா , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
கிரிசமுத்திரம் , ஆடு வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 
பீமகுளம் , கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் . 


AHDNA - 158 


AHDNA- 159 


? 


C2057 


வேலூர் , 
2015 ஆகஸ்ட் 28 . 


கி . இராஜசேகரன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத்துறை. 


1983 - ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1) - ன் கீழ் தூத்துக்குடி கால்நடை 
பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் கட்டுப்பாட்டில் இருந்த கீழ்க்காணும் இரு ஆடு வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கங்களின் பதிவினை இரத்து செய்தல் பற்றிய அறிவிக்கை . 


( க . எண் 


35 / 02/ 2004 .) 


தூத்துக்குடி கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநரின் கடிதம் க .எண் 35 / இ /2004 , நாள் 01 - 04 - 2015 மற்றும் 
திருச்செந்தூர் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநரின் கடிதம் க . எண் 17/ ஈ /2004 , நாள் 09 - 04 - 2015 ஆகியவற்றின்படி , 
கீழ்க்காணும் இரு ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கங்களின் கலைப்பு நடவடிக்கையை முடிவு கட்டுவதற்கான முன்மொழிவு ஏற்றுக் 
கொள்ளப்பட்டு இச்சங்கங்களின் பதிவினை 1983ம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 140 (1)- ன் கீழ் இரத்து 
செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது . 


வரிசை கலைக்கப்பட்ட ஆடு 
எண் வளர்ப்பு கூட்டுறவு 

சங்கத்தின் பெயர் . 


சங்கத்தை இறுதி 
முடிவு கட்டிய 

நாள் . 


சங்கத்தின் 
பதிவு எண் 


பதிவு எண் இரத்து 
செய்யப்பட்ட கால்நடை 
பராமரிப்புத்துறை மண்டல 
இணை இயக்குநரின் 
செயல்முறை ஆணை 

விபரம் . 


( 2 ) 


( 5 ) 


( 3 ) 
22 - 08 - 2006 


( 4 ) 
ஏ. எச்.டி . டி . என் . 201 


ஏ .எச். டி . டி . என் .201 
மாரமங்கலம் ஆடு 
வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கம் 


க . எண் . 35 / 02/ 2004 , 

நாள் : 16 - 04 - 2015 . 


17 - 08 - 2006 


ஏ .எச். டி . டி . என் . 103 


ஏ . எச் . டி .டி . என் .103 
திருச்செந்தூர் ஆடு 
வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கம் 


க . எண் . 17 / அ2/ 2004 , 
நாள் : 17 - 04 - 2015 . 


தூத்துக்குடி , 
2015 செப்டம்பர் 9 . 


ச . ஜெயராமன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத்துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


